





























பண்டித ஜவஹர்லால்‌ நேரு 3 
பெற்றார்‌; அன்றுமுதல்‌ காந்தத்தால்‌ இழுக்கப்‌ 
படும்‌ இரும்பு போலக்‌ காந்தியடிகளின்‌ ஒப்பற்ற 
இலட்சியங்களில்‌ ஈடுபட்டு, அவருடைய அரசியல்‌ 
மாணவராய்த்‌ திகழலானார்‌. 

அதே ஆண்டில்‌ ஜவஹர்‌ கமலா நேரு 
என்னும்‌ அம்மையாரை மணம்‌ புரிந்துகொண்டார்‌. 
அவ்வம்மையார்‌, எல்லாவற்றானும்‌ . கணவர்க்கு 
இனியர்‌ ; குண நலன்கள்‌ நிரம்பியவர்‌ ; ஆங்கிலத்‌ 
திலும்‌, ஹிந்தியிலும்‌ வல்லவர்‌ ; தியாகத்தில்‌ தீவிர 
மானவர்‌; அஞ்சா நெஞ்சம்‌ படைத்தவர்‌. ஈடு 
மெடப்புமற்ற இத்‌ தம்பதிகட்குப்‌ பிறந்த புதல்வி 
யரே இந்திரா நேரு என்பவர்‌. 

1921-ஆம்‌ ஆண்டு வேல்ஸ்‌ இளவரசர்‌ இந்தி 
யாவுக்கு வந்தார்‌. அவரை வரவேற்கலாகாது 
என்று காங்கிரஸ்‌ மகாசபை முடிவுசெய்தது. 
அதன்‌ பயனாக, மற்றத்‌ தலைவர்களுடன்‌ மோதி 
லாலும்‌ சிறையிலிடப்பட்டார்‌. இதனால்‌, அவரீ 
நோய்க்கும்‌ ஆளானார்‌. அந்நிலையில்‌ அவர்‌ உப்புப்‌ 
போர்‌ தொடங்கச்‌ சென்ற காந்தியடிகளைக்‌ கண்டு, 
தமது விலைமதிப்பற்ற ஆனந்த பவனம்‌ என்னும்‌ 
மாளிகையைச்‌ * ௬யராஜ்ய பவனம்‌? எனப்‌ பெய 
ரிட்டு, நாட்டுக்கு நன்கொடையாக வழங்குவதாகத்‌ 
தெரிவித்து, உப்புப்‌ போரில்‌ ஈடுபட்டார்‌. அதனாற்‌ 
சிறைப்பட, அவரது நோய்‌ மிகுதியாயிற்று. 
1931-ஆம்‌ ஆண்டு அவர்‌ தம்மைக்‌ காண வந்த 
காங்கிரஸ்‌ தலைவர்களை நோக்கி, “: நான்‌ விரைவில்‌ 
மாய்வேன்‌. நீங்கள்‌ சுதந்தர இந்தியாவைக்‌ கண்டு 
களிப்பீர்களாக !?? என்று கூறினார்‌. என்னே 
அவர்தம்‌ நாட்டுப்பற்று! 

மாபெருந்தலைவரான ஜவஹர்லால்‌ அவர்கள்‌, 

















து கார, 


அ 8 
ல்‌ 
270 ப! 1 











(பல 











(டய 

















சண்டை நல்லதா, சமாதானம்‌ நல்லதா ? 19 


சிறிது திகைத்தார்‌; பிறகு தனஞ்சயனைப்‌ பார்த்து, 
அருச்சுனா! சண்டையை மேற்கொண்டாலும்‌, 
சமாதானத்தை மேற்கொண்டாலும்‌ தருமமே 
வெற்றி அடையும்‌. மாந்தரனைவரும்‌ ஆண்டவர்‌ 
மக்கள்‌, ஆண்டவரோ, அன்பு வடிவானவர்‌. அவர்‌ 
அருளை அடைவதற்கு அன்புடைமையே சிறந்த 
வழி; அன்புடைமைக்குசீ சண்டை முரணானது ; 
சமாதானமே அன்பின்‌ அறிகுறி, ஆதலால்‌, 
அருச்சுனா! சமாதானமே சாலச்சிறந்தது? என்று 
கூறி முடித்தார்‌. 

சில நாட்களுக்குப்‌ பிறகு, வேத வியாசர்‌ 
என்ற மூனிவர்‌ அத்தினபுரத்திற்கு வந்தார்‌. 
காண்டீபன்‌ அவரை வணங்கி, £: பெரியீர்‌! சண்டை 
நல்லதா, சமாதானம்‌ நல்லதா??? என்று கேட்டான்‌. 
தருணத்துக்குத்‌ தக்கபடி மேற்கொண்டால்‌, 
இரண்டும்‌ நல்லனவே,?? என்று வியாச முனிவர்‌ 
பதிலளித்தார்‌. 

பல ஆண்டுகட்குப்‌ பின்‌, பாண்டவர்‌ பன்னி 
ரண்டாண்டு காட்டில்‌ தங்கியும்‌, ஓராண்டு கரந்‌ 
துறைந்தும்‌ மீண்டபோது, அவர்கள்‌ தங்கள்‌ நாட்‌ 
டைப்‌ பெறுவதற்கான வழிகளை ஆராயக்‌ கண்ண 
பிரானின்‌ துணையை நாடினார்கள்‌. அப்போது 
அருசீசுனன்‌ அவரை நோக்கி, “* வீயனே, சண்டை 
நல்லதா, சமாதானம்‌ நல்லதா??? என்று கேட்‌ 
டான்‌. 

உடனே கண்ணபிரான்‌, £“: அப்பா அருச்சுனா ! 
காலமறிந்து மேற்கொள்ளப்படின்‌, இரண்டும்‌ நல்‌ 
லனவே. ஆனால்‌, இப்போதைக்குச்‌ சமாதானமே 
நல்லது. ஆதலாலேதான்‌ யான்‌ சமாதானம்‌ பேசு 
வதற்குத்‌ துரியோதனன்‌ பகீகல்‌ போகிறேன்‌,?? 


ன ்‌ 2 
பயம யா 











ரேடியோ ? அல்லது வானொலி. 23 


இறுதியில்‌ 1896-ஆம்‌ ஆண்டு கம்பியின்‌ நிச்‌ செய்தி 
யனுப்பக்கூடிய கருவிகளைக்‌ கண்டறிந்தார்‌. 

தொடக்கத்தில்‌ அண்மையிலுள்ள இடங்‌ 
களுக்கு மட்டுமே இம்முறைப்படி செய்தியனுப்ப 
முடிந்தது. எனினும்‌, மார்க்கோனி தமது இடை 
யரா முயற்சியால்‌, நெடுந்தொலைவிலுள்ள இடங்‌ 
களுக்கும்‌ செய்திகளையனுப்பி வெற்றிபெற்றார்‌. 
அன்றியும்‌, ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்துக்கு 
அனுப்பப்படும்‌ செய்திகளைப்‌ பிறர்‌ அறியாமல்‌ 
தடுப்பதற்கான முறையையும்‌ ஆராய்ந்தறிந்தார்‌. 
.... இம்முறைப்படி மின்‌ அலைகளின்‌ வேகமும்‌, 
அசைவும்‌ பல்வேறு அளவுகளாக மாற்நி அனுப்பப்‌ 
படும்‌. இம்முறைக்கு ஆங்கிலத்தில்‌ £ டியூனிங்‌ ? 
என்பது பெயர்‌. செய்தி அனுப்பும்‌ கருவி, இந்த 
அளவுக்கு ஏற்றவாறே அமைக்கப்பட்டிருக்கும்‌. 
ஆனால்‌, செய்தி வாங்கியாகிய £ நிஸீவர்‌? என்னும்‌. 
கருவி, வேண்டும்போது, வேண்டும்‌ அளவுக்கு. 
ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளக்‌ கூடியதாய்‌ அமைக்‌ 
கப்பெற்றிருக்கும்‌. ஆகவே, ஓரிடத்திலிருந்து 
அனுப்பப்படும்‌ செய்தி, வெளிப்படும்‌ மின்‌ அலை. 
களின்‌ வேகத்தையும்‌, அசைவின்‌ அளவையும்‌ முன்‌ 
னரே அறிந்தவர்‌ மட்டுமே அவற்றிற்கேற்பசீ 
செய்தி வாங்கி? களைத்‌ திருப்பிவைத்துச்‌ செய்‌ 
தியைப்‌ பெறலாம்‌. பிற இடங்களுக்கு அச்செய்தி 
எட்டாது. 

மார்க்கோ இதைக்‌ கண்டறிந்ததோடு அமை. 
யாமல்‌, தம்‌ ஆராய்ச்சியைத்‌ தொடர்ந்து, நடத்தி, 
ரேடியோ ? என்னும்‌ வானொலியை உருப்பெறசீ 
செய்தார்‌. இதன்‌ உதவியால்‌ குற்றொலி, நெட்டொலி 
களின்‌ வடிவில்‌ அனுப்பப்பட்டு வரும்‌ கம்பியில்லாத்‌ 


ச்‌ 





























































































































தலையாலங்கானத்துப்‌ போர்‌ 69 


யானைக்கட்சேய்‌ மாந்தரஞ்சேரல்‌ இரும்‌ 
பொறை என்பான்‌. அவன்‌ சேர நாட்டின்‌ ஒரு 
பகுதியை ஆட்சி புரிந்து வந்தான்‌. அவன்‌ பெரும்‌ 
படை ஒன்றைத்‌ திரட்டிச்‌ சென்று பாண்டி நாட்‌ 
டைத்‌ தாக்கினான்‌. ஆயினும்‌, மனவலியும்‌ தோள்‌ 
வலியும்‌ மிக்க பாண்டிய மன்னன்‌, அவனை எளிதிற்‌ 
புறங்கண்டான்‌. அதனால்‌, அவன்‌ புகழ்‌ மேலும்‌ 
ஓங்கியது. அது சேர சோழர்களின்‌ பொறாமைக்‌ 
கனலில்‌ நெய்‌ சொரிந்ததுபோல்‌ ஆயிற்று. 

சோழனும்‌, சேரனும்‌ நெடுஞ்செழியனை எவ்‌ 
வாந்றானும்‌ அழிக்க வேண்டும்‌ என்னும்‌ முடிவுக்கு 
வந்தனர்‌ ; தத்தம்‌ படைகளைத்‌ திரட்டினர்‌. அவர்‌ 
களுக்கு உதவியாக எழினி) எருமையூரன்‌, இளங்‌ 
கோவேண்மான்‌, திதியன்‌, பொருநன்‌ ஆகிய 
சிற்றரசர்‌ வரும்‌ தத்தம்‌ படையோடு கிளம்‌ 
பினர்‌. எழுவர்‌ படைகளும்‌ ஓன்று திரண்டு 
பாண்டி நாட்டை நோக்கிச்‌ சென்றன. பெருங்‌ 
கடல்‌ பொங்கி எழுந்ததுபோல முழக்கிக்கொண்டு 
சென்ற அக்கூட்டுப்‌ படையில்‌ இடம்‌ பெற்றிருந்த 
எண்ணற்ற தேர்களையும்‌, யானைகளையும்‌, குதிரை 
களையும்‌, கணக்கற்ற காலாட்களையுங்‌ கண்டார்‌ : 
அனைவரும்‌ அசீசமுந்றனர்‌. . இத்துணைப்‌ பெரும்‌ 
படையை எங்ஙனம்‌ எதிர்த்து நிற்பான்‌ நெடுஞ்‌ 
செழியன்‌ 1?” என்றனர்‌ பலர்‌. அங்ஙனம்‌ கூறுவது 
கூடாது. பாண்டியன்‌ படை வன்மை. மிக்கவன்‌ ) 
இளைஞனாயினும்‌, ஏறு போலப்‌ போர்புரிய வல்ல 
வன்‌ ; இதற்குமுன்‌ எத்தனையோ போர்களில்‌ 
அவன்‌ ஆற்றலை நாம்‌ கண்டுள்ளோம்‌. இப்‌ 
போரிலும்‌ அவன்‌ வெற்றி பெற்றால்‌, அதில்‌ வியப்‌ 
பொன்‌ றுமில்லை,? என்றனர்‌ சிலர்‌. 














எர 
! 
| 


உப்‌ 


90091 








76 பபப பம உமா வாசகம்‌: 


8 8 ௩ ன்‌ 3 
(0 12) 
வத 


வர்‌, நகீகீரரை * நான்‌? என்னும்‌ பிணி நன்கு பற்‌ 
றிக்‌ கொண்டிருந்தமையால்‌, அதனை : அகற்ற 
எண்ணினார்‌; நக்கீரர்கீ்குத்‌ தாம்‌ இன்னார்‌ என்‌ 
பதைத்‌ ணவ ப்ட பொருட்டு நெற்றிக்‌ கண்ணை 





யும்‌, சடாமுடியையுங்‌ காட்டினார்‌. : ஆயினும்‌, 
மாற்றுதற்கரிய மருட்சியுற்றிருந்த நக்கீரர்‌, இறை 
வரை நோக்கி, “ நீர்‌ நெற்றியில்‌ மட்டுமன்றி, உட 
லெல்லாம்‌ கண்கள்‌ தோன்றக்‌ காட்டினாலும்‌, யான்‌ 
தோற்பேன்‌ அல்லேன்‌! நீர்‌ சாற்றிய செய்யுள்‌ 
குற்றமுடையதே! நும்‌ சடைகொண்டு என்னை 
வெருட்டல்‌ வேண்டா!” என்று தருக்குடன்‌ 
கூறினர்‌. 

அதுகேட்ட இறைவர்‌, கற்றும்‌ அறிவில்லாக்‌ 
கயவனே, இரக வரர்‌ போற்றும்‌ உமாதேவியின்‌ 









































கடிதம்‌ 69 


தானமாய்‌ வேலை செய்ய ஆரம்பிக்கின்றான்‌. தன்‌ 
நிலைமைக்கேற்ற தத்துவ விசாரம்‌ அவனுக்கிருக்‌ 
கிறது. சீனர்களும்‌ இந்தியர்களும்‌, உயிரற்ற 
நாகரிகத்தில்‌ அமிழ்ந்து கிடத்தற்குக்‌ காரணம்‌, 
ஏழ்மைநிலையே என்று சொல்லலாம்‌. அன்றைக்கு 
வேண்டியவற்றைத்‌ தேடுவதே ஓர்‌ இந்தியனுக்கும்‌ 
சீனனுக்கும்‌ இயலாத நிலையிலிருப்பதால்‌, வேறொன்‌ 
றைப்‌ பற்றியும்‌ நினைக்க முடிவதில்லை. 

ஹாங்காங்கு ஓர்‌ அழகிய பட்டினம்‌. அடிவா 
ரத்தைவிடக்‌ குளிர்சீசியான ஒரு மலையின்‌ உச்சி 
யிலும்‌, அதன்‌ சாரல்களிலும்‌ நகரம்‌ கட்டப்பட்‌ 
டிருக்கிறது. இரும்புச்‌ சங்கிலிகளினாலும்‌ நீராவி 
யினாலும்‌ இழுக்கப்படும்‌ ஒரு டிராம்‌ வண்டி செங்‌ 
குத்தாய்‌ மலையின்‌ சிகரத்துக்குசீ செல்கின்றது. 

நாங்கள்‌ மூன்று நாள்‌ ஹாங்காங்கில்‌ தங்கிய 
பிறகு நதி வழியாய்‌ எண்பது மைல்‌ மேலேயுள்ள 
காண்டன்‌ நகரத்தைப்‌ பார்க்கப்‌ போனோம்‌. 
என்ன சந்தடி! என்ன மக்களின்‌ கூட்டம்‌! 
ஆற்றின்‌ நீரை மறைக்கும்படியான கணகீ 
கற்ற படகுகள்‌ ! வாணிபம்‌ செய்யும்‌ படகுகள்‌ 
நீங்கலாக, குடியிருக்கும்‌ இடங்களாக உபயோகப்‌ 
படும்‌ படகுகள்‌ நூற்றுக்கணக்கானவை. அவை 
களில்‌ பல பெரியனவாயும்‌ நன்றாயுமிருக்கின்‌ றன. 
சில, இரண்டு மூன்று மாடிகள்‌ உயரமும்‌, சுற்றி 
லும்‌ தாழ்வாரங்களும்‌ நடுவில்‌ வீதிகளும்‌,கொண்டூ, 
மிதந்தபடியே இருக்கின்‌ றன. 

அயல்‌ நாட்டினர்‌ வசிப்பதற்காகச்‌ சீன அர 
சாங்கத்தார்‌ பிரித்துக்‌ கொடுத்திருக்கும்‌ இடத்தில்‌ 
நாங்கள்‌ தங்கினோம்‌. ஆற்றின்‌ இருகரைகளிலும்‌ 
மைல்‌ கணக்கில்‌ நீண்டிருக்கும்‌ இந்நகரம்‌ சன 

3437-7 








92 உமா வாசகம்‌ 


மடங்கு பெரியது என்று சொல்லலாம்‌. உத்தரவுச்‌ 
சீட்டு இன்றி அயல்‌ நாட்டானொருவன்‌ இங்கே 
உட்பிரயாணம்‌ செய்ய விடப்படுவதில்லை. 

இங்கு அநேக கோயில்களை நான்‌ பார்த்தேன்‌. 
ஓவ்வொரு கோயிலிலும்‌ பழைய வங்காள எழுத்‌ 
துக்களில்‌ வடமொழி மந்திரங்கள்‌ எமுதப்பட்‌ 
டிருக்கின்றன. சில அர்சீசகர்களுக்கு வடமொழி 
தெரியும்‌. மேன்மையும்‌ தூய்மையும்‌ பொருந்‌ 
தியவைகளுக்கெல்லாம்‌ இடமான தேசம்‌ இந்தியா 
என்றே ஜப்பானியர்‌ எண்ணியிருக்கின்‌ றனர்‌. 
அப்படி அவர்கள்‌ எண்ணியிருக்கும்‌ உங்கள்‌ 
நிலைமை என்ன ₹ 

வாழ்நாள்‌ முழுவதும்‌ வம்பு பேசுகின்‌ நீர்கள்‌. 
வீண்‌ வாயாடிகள்‌ நீங்கள்‌. உயிர்ப்‌ பிணங்கள்‌ 
நீங்களே. வெளிநாடுகளுக்கு வந்தால்‌, உங்கள்‌ 
வர்ணாசீசிரமம்‌ போய்விடுகிறது ! வரவர அதிகரிக்‌ 
கும்‌ மூடநம்பிக்கை யென்னும்‌ பாரத்தைப்‌ பல்‌ 
லாண்டுகளாகச்‌ீ சுமந்து உட்கார்ந்தும்‌, இன்னும்‌ 
இந்த உணவைத்‌ தொடுவதா £ அந்த ஆகாரத்‌ 
தைத்‌ தொடுவதா?? என்பதைப்பற்றி வாதிப்பதில்‌ 
உள்ள சக்தியையும்‌ இழந்து விட்டீர்கள்‌ ; யுகயுகமா 
யுள்ள சாதி சமூகக்‌ கொடுமையினால்‌ மனிதப்‌ பண்‌ 
பையே இழந்து, நசுக்குண்டு இருக்கும்‌ நீங்கள்‌ 
என்ன மனிதர்களா₹ தற்காலம்‌ நீங்கள்‌ என்ன 
செய்துகொண்டிருக்கிறீர்கள்‌ ? புத்தகமும்‌ கையு 
மாகக்‌ கடற்கரையில்‌ உலாவுவது ; ரோப்பிய 
மூளை கண்டுபிடித்த சிறு விஷயங்களை ஜீரணம்‌ 
செய்து கொள்ளாமலே மனப்பாடம்‌ செய்வது ; 
பிறகு ரூ. 30 சம்பளம்‌ பெறும்‌ குமாஸ்தாவாவது 

1. மகக நாம்‌, 


கடிதம்‌ ட 93 


அதிகமானால்‌ இந்திய இளைஞனின்‌ ஆசைகளுகீ 
கெல்லாம்‌ சிறந்த ஒரு வக்கீலாகவாவது ஆக 
வேண்டுமென்பதே அல்லவா ₹ பசி பொறாத; 
அன்னத்திற்காக அழும்‌ குழந்தைகளைப்‌ பெற்றுத்‌ 
திண்டாடுபவர்‌ நம்‌ மாணாக்கர்தாமே ! உங்களை 
யும்‌, உங்கள்‌ புத்தகங்களையும்‌, நீண்ட சட்டை 
களையும்‌ பல்கலைக்கழகச்‌ சங்கத்தாரின்‌ யோகீ 
கியதா பத்திரங்களையும்‌ மூழ்கடிப்பதற்குப்‌ போது 
மான நீர்‌ கடலிலில்லையா ₹ 

வாருங்கள்‌ ! மனிதராயிருங்கள்‌ ! மேற்செல்லு 
வதற்கு எப்பொழுதும்‌ எதிராய்‌ நிற்கும்‌ வைதிகர்‌ 
களை ஒழித்துத்‌ தள்ளுங்கள்‌. ஏனெனில்‌, அவர்கள்‌ 
எப்பொழுதும்‌ நல்வழிக்கு வரமாட்டார்கள்‌. அவர்‌ 
கள்‌ மனம்‌ அவ்வளவு பரந்த நோக்கம்‌ உடைய 
தன்று. குருட்டு நம்பிக்கையும்‌, ௬ய ஆட்சியும்‌ 
பரவி இருந்த பல நூற்றாண்டுகளின்‌ பலனாக 
அவர்கள்‌ இருக்கின்றார்கள்‌. வைதிகர்களை முதலில்‌ 
வேரறுங்கள்‌. வாருங்கள்‌ ! மனிதராயிருங்கள்‌. 
உங்களுடைய சின்னஞ்சிறு பொந்துகளை விட்டு 
வெளிவந்து, வெளியிலுள்ளவர்களைப்‌ பாருங்கள்‌. 
உங்களுக்கு மனிதர்களிடம்‌ அன்புண்டா? உங்கள்‌ 
நாட்டின்மீது உங்களுக்கு அன்புண்டா ₹ அப்படி 
யானால்‌, புறப்படுங்கள்‌. இன்னும்‌ மேலான 
ஒன்றிற்காக முயற்சி செய்வோம்‌. உங்கள்‌ 
உயிரொத்த நண்பர்களும்‌, மிகவும்‌ நெருங்‌ 
கியவர்களும்‌ அமுதபோதிலும்‌, அவர்களைப்‌ பார்க்‌ 
கப்‌ பின்திரும்பாமல்‌ முன்செல்லுங்கள்‌. 

ஆயிரம்‌ இளஞர்கள்‌--மனிதர்கள்‌, உறுதி 
யான மனமுடையவர்கள்‌--மிருகங்களல்ல-இந்தி 
யாவிற்காகத்‌ தங்களைத்‌ தியாகம்‌ செய்யவேண்டும்‌. 





6 உமா வாசகம்‌ 


படாது, தனித்திருந்து வழிபாடியற்றுவதிலும்‌, 
தான தருமம்‌ செய்வதிலும்‌, சமூகசேவை புரிவதி 
லும்‌, துன்பப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு உதவி 
செய்வதிலுமே காலம்‌ கடத்தி வந்தார்‌. இவ்வாறாகப்‌ 
பதினைந்து ஆண்டுகள்‌ கழிந்தன. 

இப்‌ பெரியார்‌, முதல்‌ மூன்றாண்டுகள்‌ மட்டும்‌ 
மறைவாகவே இஸ்லாமியப்‌ பிரசாரம்‌ செய்து 
வந்தார்‌. எனினும்‌ மக்காவிலுள்ள குறைஷிகள்‌ 
இவ்விஷயத்தைத்‌ தெரிந்துகொண்டு இஸ்லாத்திற் 
சேர்ந்து வந்தவர்களை எல்லாம்‌ ஏளனஞ்‌ செய்து 
துன்புறுத்தத்‌ தொடங்கினார்கள்‌. மறைமுகமாக 
முகம்மதுநபி பிரசாரம்‌ செய்து வந்ததினாலும்‌, 
எதிரிகளின்‌ இன்னல்களும்‌ இடையூறுகளும்‌, 
நாளுக்கு நாள்‌ பெருகிக்கொண்டே வந்ததினாலும்‌ 
முதல்‌ மூன்றாண்டுகளில்‌ ஏறக்குறைய 40 மனிதர்‌ 
களே இஸ்லாத்திற்‌ சேர்ந்தார்கள்‌. 

நபிப்‌ பட்டம்‌ வந்த 10-ஆம்‌ ஆண்டில்‌ கதிஜா 
அம்மையார்‌ காலகதியடைந்தார்‌. இதனால்‌ நபி 
பெருமானுக்குப்‌ பக்கபல மென்பது ஒரு சிறிது 
மக்காவின்கண்‌ தளர்வுறக்‌ கண்ட எதிரிகளும்‌ 
அதிகம்‌ துள்ளத்‌ தொடங்கினர்‌. எனவே, முகம்மது 
நபி தாயிரென்னும்‌ மற்றொரு நகருக்குச்‌ சென்‌ 
றேனும்‌ பிரசாரம்‌ செய்யலாமென்று எண்ணிசீ 
சென்றார்‌. ஆங்கிருந்தும்‌ .கயவர்களாற்‌' கல்லெறி 
பட்டுக்‌ காலில்‌ இரத்தம்‌ சொரியத்‌ துரத்தப்பட்டார்‌. 
பிறகும்‌ மெக்காவுக்கே திரும்பிவந்து யாத்திரா 
காலங்களில்‌ வெளியூர்களிலிருந்து ஆங்கு விஜயம்‌ 
செய்யும்‌ மனிதர்களை நோக்கி இஸ்லாத்தை உப 
தேசம்‌ புரிந்து வந்தார்‌. அவர்களுள்‌ ஒரு சிலர்‌ 
செவி தாழ்த்துவதும்‌, மற்றும்‌ பலர்‌ உதாசீனம்‌ 


முகம்மது நபி 927 


செய்வதுமாகவே சில காலங்கள்‌ கடந்தன. ஒரு 
முறை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு விஜயம்‌ செய்‌ 
திருந்த அறுவர்‌ முகம்மது நபியின்‌ உபதேசத்‌ 
தைக்‌ கேட்டு இஸ்லாத்திற்‌ சேர்ந்துவிட்டனர்‌. 
எனவே, அடுத்த ஆண்டில்‌ அவ்வறுவரும்‌ மற்று 
மோர்‌ அறுவருடனே வந்து இஸ்லாத்திற்‌ சேர்ந்து 
கொண்டனர்‌. இது நபிப்‌ பட்டம்‌ வந்த 11-ஆம்‌ 
ஆண்டில்‌ நிகழ்ந்ததாகும்‌. 

நபிப்‌ பட்டம்‌ வந்த 13-ஆம்‌ வருட ஆரம்பதீ 
திலே நபி பெருமானும்‌ மதினாவுக்குப்‌ புறப்படச்‌ 
சித்தமாகிவிட்டார்‌. இதற்கிடையில்‌ எல்லா முஸ்லிம்‌ 
களும்‌ மதினாவுக்குத்‌ தப்பி ஓடிவிட்டார்களென்‌ 
பதை அறிந்து ஆத்திரங்கொண்ட குறைஷியர்‌ 
முகம்மது நபியையும்‌ அவ்வாறு விடக்கூடாதென்று 
தீர்மானித்தார்கள்‌. அஃதன்றி ஒரு குறித்த 
இரவில்‌ முகம்மது நபியைக்‌ குத்திக்‌ கொன்றுவிடுவ 
தென்றே ஏற்பாடும்‌ செய்து முடித்தனர்‌. இது 
தெரிந்து முகம்மது நபி நள்ளிரவிலே அவ்வீட்டை 
விட்டுப்‌ புறப்பட்டு * அபூபக்கர்‌ ? என்னும்‌ தம்‌ 
மூடைய தலைமை சீடரையும்‌ அழைத்துக்கொண்டு 
தொளர்‌ என்னுங்‌ குகைக்குள்ளே மறைவாகத்‌ 
தங்கினார்‌. நபிகள்‌ நாயகம்‌ மூன்றுநாள்‌ வரை 
அக்குகையினுள்ளே தங்கியிருந்து நான்காவது 
நாள்‌ புறப்பட்டுச்‌ சீடரும்‌ உடன்வர, இருவரு 
மாக மதீனாவிற்குச்‌ சென்றார்கள்‌. இதுதான்‌ நபி 
நாயகத்தின்‌ சரித்திரத்தில்‌ *ஹிஜ்ரத்‌' என்று 
பிரபலமாகசீ சொல்லப்படுகிறது. இதிலிருந்து 
தான்‌ முஸ்லிம்களின்‌ ஹிஜ்ரி வருடம்‌ கணிக்கப்‌ 
பட்டூ வருகிறது. 


இவ்வாறு மக்காவை விட்டு வடக்கே 300 மைல்‌ 





முகம்மது நபி 99 


கில்லை. எனினும்‌, குறைஷிகளும்‌ வெற்றிமாலை 
சூடி முஸ்லிம்களைத்‌ தொலைத்துவிட முடியவில்லை. 
ஆதலின்‌, ஆங்கு முழு வெற்றிபெற முடியாது 
திரும்பிய குறைஷிகள்‌ மக்காவிற்குசீ சென்ற பின்‌ 
னரும்‌, தங்கள்‌ பகைமை எண்ணத்தை விட்டார்‌ 
களில்லை. ஆகவே, அவர்கள்‌ அரபு நாடூ முழுவதும்‌ 
௯ற்றுப்‌ பிரயாணஞ்‌ செய்து எல்லா அராபிக்‌ கூட்‌ 
டத்தினரையும்‌ முஸ்லீம்களுக்கு விரோதமாய்கீ 
கிளப்பிவிட்டார்கள்‌. 

நபி பெருமான்‌ தமக்குக்‌ கிடைதீத 3000 வீரர்‌ 
களுடனே சென்று மதீனாவைச்‌ சூழ ஓர்‌ அகழ்‌ 
வெட்டிக்‌ கொண்டு போருக்கு ஆயத்தமாய்‌ 
நின்றார்‌. இறைவன்‌ சோதனையால்‌ ஏற்பட்ட கடும்‌ 
புயலாலும்‌, மழையாலும்‌, குளிராலும்‌ எதிரிகள்‌ 
தங்கள்‌ ஆயுதங்களையும்‌, பிற தட்டுமுட்டுசீ 
சாமான்களையும்‌ எறிந்து விட்டு மக்காவை நோக்கி 
ஓட்டம்‌ பிடித்தார்கள்‌. ஹிஜ்ரி 8-ல்‌ நபிபெருமாண்‌ 
10000 முஸ்லீம்‌ வீரர்களுடனே புறப்பட்டுச்‌ சென்று 
மக்கா நகரைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டார்‌. குறை 
ஷிகள்‌ எதிர்த்து நிற்கவில்லை. எல்லோரும்‌ தலை 
குனிந்து வாளாவிருந்தனர்‌. ஆதலின்‌, முகம்மது 
நபி இரத்தஞ்‌ சிந்தாது அந்நகரைகீ கைப்பற்றிகீ 
கொண்டதோடு, அந்த ஜன்மப்‌ பகைவர்‌ அனை 
வரையும்‌ அடியோடு மன்னித்தும்‌ விட்டார்‌. இதற்‌ 
கிடையில்‌ அரபு தேயத்தின்‌ பற்பல பகுதிகளும்‌ 
தாமாக இஸ்லாத்திற்‌ சேர்ந்துகொண்டே வந்தன. 
ஒரு சில முரடர்கள்‌ மட்டும்‌ சிறிது எதிர்ப்பிற்குப்‌ 
பின்னே இஸ்லாத்தைத்‌ தழுவிக்‌ கொண்டார்கள்‌. 
ஹிஜ்ரி 9-ல்‌ ஹஜ்ஜுக்குச்‌ சென்ற முஸ்லிம்களால்‌ 
நபி பெருமானின்‌ அரசியல்‌ அறிக்கை ஒன்று அந்‌ 


100 உமா வாசகம்‌ 
நகரின்கண்‌ வாசிக்கப்பட்டது. பின்னர்‌ ஹிஜ்ரி 
9--10ல்‌ அரபு தேயத்தின்‌ பற்பல பகுதிகளிலிருந் 
தும்‌ தூதுக்‌ கூட்டங்கள்‌ அடுக்கடுக்காக வந்து 
தீனுல்‌ இஸ்லாத்திற்‌ சேர்ந்து கொண்டே வந்தனர்‌. 
பின்னர்‌ ஹிஜ்ரி 10-ல்‌ நபி பெருமான்‌ 1,50,000 
சீடர்களுடனே புறப்பட்டு மக்காவிற்கு£ சென்று 
தம்முடைய இறுதி *ஹஜ்ஜை” நிறைவேற்றிக்‌ 
கொண்டார்‌. அது சமயம்‌ அருகிலுள்ள அரபாத்து 
மைதானத்தில்‌ நின்று ஓர்‌ இனிய இறுதிப்‌ பிரசங்‌ 
கமும்‌ செய்துமுடித்தார்‌. அதில்‌ ஓரே கடவுட்‌ 
கொள்கை, பெண்களின்‌ உயர்வு, அடிமைகளின்‌ 
மேன்மை, உறவினர்‌ நட்பினரோடு நடந்து 
கொள்ள வேண்டிய முறைமை? என்பன பற்றி 
மிகுதியும்‌ வற்புறுத்திக்‌ கூறப்பட்டன. அஃதோடு 
“கொலை, களவு, காமம்‌, கள்‌, சூது, அநாதைகீ 
குழந்தைகளின்‌ பொருளை அபகரித்தல்‌ ஆகியவற்‌ 
றால்‌ விளையுங்‌ கேடுகள்‌ ? பற்றியும்‌ அழகாக இடித்‌ 
துரைக்கப்பட்டன. இவ்வாறு இஸ்லாத்தைப்‌ பரப்‌ 
பிய தூதர்‌ முகம்மது நபி தமது அறுபத்‌ துமூன்றாம்‌ 
வயதில்‌ ஹிஜ்ரி 11-ல்‌ (கி, பி, 6592-ல்‌) ஆண்டவன்‌ 
திருவடி நீழலை எய்தினார்‌. 
டு பயிற்சி [ 
1. விடை எழுதுக : 
(௮) நபிகளின்‌ தாய்‌ தந்தையர்‌ பெயரென்ன ?$ 


(ஆ) நபி அவர்களுக்கு ₹ அல்‌ அமீன்‌ ? என்னும்‌ பட்டம்‌ 
ஏன்‌ வழங்கப்பட்டது ? 
(இ) இவர்‌ கதிஜா அம்மையாரை மணக்க வேண்டியதேன்‌ 3 
(ஈ) மணம்‌ செய்துகொண்டபின்‌ நபி அவர்கள்‌ வாழ்க்கை 
யில்‌ ஏற்பட்ட மாறுதல்கள்‌ யாவை? . 


(௨) நபி அவர்கள்‌ எப்படி இஸ்லாமியப்‌ பிரசாரம்‌ செய்‌ 
தார்‌ $ 











104 “உமா வாசகம்‌ 


நிதி நிலையங்களே. அவைகளைப்பற்றி மட்டும்‌ 
படிப்போம்‌: அவை நம்மவர்‌ நடத்தும்‌ அயல்‌ 
நாட்டு வாணிகத்துக்கு எவ்விதம்‌ உதவி புரிகின்‌ 
றன என்பதை ஓர்‌ உதாரணத்தால்‌ அறியலாம்‌. 
ஒரு வணிகர்‌ அயல்‌ நாட்டிலிருந்து, ஒரு மோட்டார்‌ 
ஏழாயிர ரூபாய்‌ வீதம்‌, பத்து மோட்டார்‌ வருவிக்‌ 
கிறார்‌. அவற்றிற்கு முன்பணமாகத்‌ தம்மிட 
மிருந்த இருபதாயிரத்தைச்‌ செலுத்திவிடுகிறார்‌ ; 
எஞ்சிய &ம்பதாயிரத்தைத்‌ தாம்‌ கணக்கு வைத்‌ 
திருக்கும்‌ நிதி நிலையம்‌ செலுத்துமென்று அறிவிக்‌ 
கிறார்‌. மோட்டார்கள்‌ வந்து சேர்ந்த உடனே 
அவர்‌) கணக்கு வைத்திருக்கும்‌ நிதி நிலையம்‌ 
பணத்தைச்‌ செலுத்திவிட்டு, மோட்டார்களை இறக்‌ 
கிக்கொள்ளும்‌. அவைகளை வருவித்தவர்‌, நிதி 
நிலையத்தோடு தாம்‌ செய்துகொண்டுள்ள ஏற்‌ 
பாட்டின்படி, ஒரு குறித்த காலத்‌ தவணைக்குள்‌ 
பணத்தைச்‌ செலுத்திவிடுவார்‌. இம்முறையிலே 
தான்‌ நிதி நிலையங்கள்‌ அயல்‌ நாட்டு வாணிகத்‌ 
துக்கு உதவி புரிகின்றன. அன்றியும்‌, வாணிகத்‌ 
துறை நிதி நிலையங்கள்‌ வீடுகள்‌, நிலங்கள்‌, 
பொன்னணிகள்‌ முதலிய தக்க பொறுப்புக்களின்‌ 
மீது குறைந்த வட்டிக்குக்‌ கடன்‌ கொடுப்பதும்‌ 
உண்டு. 

இனி, நிதி நிலையங்களிற்‌ பொருள்‌ வைக்கும்‌ 
முறையைப்‌ பற்றியும்‌, வாங்கும்‌ முறையைப்‌ பற்றி 
யும்‌ கவனிப்போம்‌: பொதுவாகப்‌ பொருள்‌ 
வைப்பு” மூன்று வகைப்படும்‌. அவை நிரந்தர 
வைப்பு”, நடப்பு வைப்பு3, சேம வைப்பு என்‌ 
ம டஷம்்‌ 2. மடம்‌ ஹகம்‌ 8, வெம்‌ ஹக்‌ 

4, இலம்ம ஐ5 19௨௦௧1 





106 உமா வாசகம்‌ 


நடப்பு வைப்புக்கு மேற்கொள்ள வேண்டிய 
முறை வேறு. வைப்பு வைக்க விரும்புபவர்‌ நிதி 
நிலையம்‌ சென்று தம்‌ விருப்பத்தைத்‌ தெரிவித்தால்‌, 
அவர்களுக்கு விண்ணப்பத்தாள்‌ ஒன்று தரப்‌ 
படும்‌. அதில்‌ வேண்டப்பெறும்‌ விவரங்களைப்‌ 
பூர்த்தி செய்து, மாதிரிக்‌ கையெழுத்துகள்‌ மூன்‌ 
றிட்டு, அத்தாளோடூ வைப்பு வைக்க விரும்பும்‌ 
தொகையைச்‌ செலுத்த வேண்டும்‌. அவற்றைப்‌ 
பெற்றுக்கொண்டு நிதி நிலையத்தார்‌ ஒரு பாஸ்‌ 
புக்‌ கையும்‌, ஒரு செக்‌ புக்‌2கையும்‌ தருவார்கள்‌. 
பாஸ்‌ புக்கில்‌ வைப்பு வைத்தவர்‌ பெயர்‌, விலாசம்‌, 
வைக்கப்பட்ட தொகை முதலிய விவரங்கள்‌ குறிக்‌ 
கப்பட்டிருக்கும்‌. செக்‌ புக்கு எதற்கு உபயோகம்‌? 
ஒருவர்‌ தம்முடைய வைப்பினின்று பணம்‌ பெற 
வேண்டுமானால்‌, செக்குப்‌ புத்தகத்தில்‌ ஒரு தாளில்‌: 
தேதி, தம்‌ பெயர்‌, வேண்டும்‌ தொகை ஆகிய 
வற்றைக்‌ குறித்துக்‌ கையொப்பமிட்டு, நடப்புவைப்‌ 
புக்‌ கணக்கரிடம்‌ கொடுக்கவேண்டும்‌. அவர்‌ 
அதைப்‌ பெற்றுக்கொண்டு ஏதேனும்‌ ஓர்‌ எண்‌ 
குறித்த ஒரு பித்தளைத்‌ தகட்டைத்‌ தருவார்‌. 
அதை வைத்துக்கொண்டு சிறிது நேரம்‌ காத்திருந்‌ 
தால்‌, பொருளைத்‌ திருப்பித்‌ தரும்‌ கணக்கர்‌ ஒவ்‌ 
வோர்‌ எண்ணைக்‌ கூறிக்‌ கூப்பிடுவார்‌, தமது எண்‌ 
குறிப்பிடும்போது, தகட்டைக்‌ கொடுத்தால்‌, 
பொருள்‌ தரப்படும்‌. ஒருவர்‌ நடப்பு வைப்பி 
லிருந்து யாருக்காவது பணம்‌ தர வேண்டுமானால்‌, 
செக்குத்‌ தாளில்‌ அவர்‌ பெயரையும்‌, அவருக்குத்‌ 
தர வேண்டிய தொகையையும்‌ குறித்துத்‌ தம்‌ 


1. நலக5 13௦௦% 2, 00௨01௨ 1௦௦1 














செய்யுட்பகுதி 111 


(கு -ரை மன்னவனை - நளனை, மறித்து - மீண்டும்‌, 
குலதீதான்‌ - குலதீதால்‌ தேர்ப்பாகன்‌; ஏந்துநூல்‌ மார்பன்‌ - 
பூநூலைத்‌ தரிதீத அந்தணன்‌. 

தமயந்தி புரோகிதனுக்கு உரைத்த பதில்‌ 
மீண்டோர்‌ சுயம்வரத்தை வீமன்‌ திருமடந்தை 
பூண்டாளென்‌ நந்தண நீ போயுரைத்தால்‌--நீண்ட 
கொடைவேந்தற்‌ கித்தூரந்‌ தேர்க்கோலங்‌ கொள்வான்‌ 
படைவேந்தன்‌ என்றாள்‌ பரிந்து. ச) 

(கு -ரை.) மீண்டும்‌ - திரும்பவும்‌, வீமன்‌ திருமடந்தை - 
வீமனது செல்வப்‌ புதல்வியாகிய தமயந்தி, கொடை வேந்தற்கு- 
இருதுபன்னனுக்கு, தேர்கீகோலம்‌ - தேர்ப்பாகனது கோலம்‌, 
படைவேநீதன்‌ - நளன்‌, பரிந்து - வருந்தி. | 


அயோத்தியரசனுக்கு மறு சுயம்வரத்தைத்‌ தெரிவித்தல்‌ 
எங்கோன்‌ மகளுகீ கிரண்டாஞ்‌ சுயம்வரமென்‌ 
றங்கோர்‌ முரசும்‌ அறைவித்தான்‌--செங்கோலாய்‌ 
அந்நாளும்‌ நாளை யளவென்றான்‌ அந்தணன்போய்த்‌ 
தென்னாளுந்‌ தாரானைச்‌ சேர்ந்து. (8) 
(கு ரை. எங்கோன்‌ மகளுக்கு - எமது அரசனாகிய 
வீமனது புதல்விக்கு, அந்தணன்‌ - (சுவேதனன்‌ என்னும்‌) 
பிராமணன்‌; தென்‌ஆளும்‌ -வண்டுகள்‌ மொய்கீகின்ற; தாரானை- 
மலர்‌ மாலை யணிந்த இருதுபன்னனை; அநீநாளும்‌ நாளை 
அளவு - அந்தசீ சுயம்வரதீதிற்குகீ குறிப்பிட்ட தினமும்‌ நாளை 
யேயாகும்‌. ்‌ 
(வாகுகன்‌)) விதர்ப்ப நாடூ செல்லத்‌ தேர்‌ 
கொணர்ந்து நிறுத்தல்‌ 
: ஓற்றைத்‌ தனியாழித்‌ தேர்‌என்ன ஓடுவதோர்‌ 
கொற்ற நெடுந்தேர்‌ கொடுவேந்தேன்‌--மற்றிதற்கே 
போந்தேறு கென்றுரைத்தான்‌ பொம்மென்‌ றளிமுரலத்‌ 
தீந்தேறல்‌ வார்க்கு நீதார்ச்‌ சேய்‌. ட) 
(கு-ரை.) அளி- வண்டுகள்‌; பொம்‌ என்று முரல- 
பொம்‌ என்று ஓசை 'யுண்டாக ஒலித்துக்‌ கொண்டிருக்குமாறு, 
தீம்தேறல்‌ - தித்திப்பாகிய தேனை), வார்க்கும்‌ - ஒமுகச்‌ செய்‌ 










































































